தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN / 467 /2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
(விலை: ரூ . 1.60 காசு . 


- 


- 


ANI 


தமிழ்நாடு அரசிதழ் 


- - 


- 


| 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


D 


வாாலை 


மயே வெல் 


யால்லும் 


எண் 28 ] 


சென்னை, புதன்கிழமை, ஜூலை 17 , 2013 
ஆடி 1 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2) - ன்கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் 

அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 


டி . டி . 98 . கடையநல்லூர் நகர்மன்றப் பகுதி ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் . 


(ந . க . 161/ 2011 வி .ச .) 


தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 ( 2 ) ( பி ) - ன்கீழ் திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , 
டி . டி . 98 கடையநல்லூர் நகர்மன்றப் பகுதி ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தினை தென்காசி கூட்டுறவு சங்கங்களின் 
துணைப்பதிவாளர் கலைக்க உத்தரவு இட்டுள்ளார் . மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் தென்காசி துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு 
சார்பதிவாளர் ( நுகர்வோர் கூட்டுறவு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


டி . எஸ் . 55 . தென்காசி ஊராட்சி ஒன்றியப் பகுதி மகளிர் பீடித் தொழிலாளர்கள் கூட்டுறவு சிக்கன 

நாணயச் சங்கம் . 


(ந .க . 162 /2011 வி .ச . ) 


தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , 
டி .எஸ் . 55 . தென்காசி ஊராட்சி ஒன்றியப் பகுதி மகளிர் பீடித் தொழிலாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணயச் சங்கத்தினை தென்காசி 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் கலைக்க உத்தரவு இட்டுள்ளார் . மேற்படி சட்டப்பிரிவு 138(1)- ன்கீழ் தென்காசி துணைப்பதிவாளர் 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( நுகர்வோர் கூட்டுறவு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


டி . டி . 96 . தென்காசி நகராட்சிப் பகுதி ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு 

சிக்கன நாணயச் சங்கம் . 


(ந .க . 2831/ 2011 வி . ச . ) 


தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) ( பி ) - ன்கீழ் திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , 
டி . டி . 96 . தென்காசி நகராட்சிப் பகுதி ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணயச் சங்கத்தினை 
தென்காசி கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் கலைக்க உத்தரவு இட்டுள்ளார் . மேற்படி சட்டப்பிரிவு 138 (1) - ன்கீழ் தென்காசி 
துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( நுகர்வோர் கூட்டுறவு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக 
நியமிக்கப்பட்டுள்ளார் . 


DTP - VI- 1 (T - Sup.) (28 ) - 1 


[ 1 ] 


டி.டி . 54 . தென்காசி கூட்டுறவு நகர கடன் சங்கம் . 

(ந . க . 2832/ 2011 வி .ச .) 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) ( பி ) - ன்கீழ் திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , 
டி . டி . 54 . தென்காசி கூட்டுறவு நகர கடன் சங்கத்தினை தென்காசி கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் கலைக்க உத்தரவு 
இட்டுள்ளார் . மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் தென்காசி துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( நுகர்வோர் கூட்டுறவு ) 
மேற்படி சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


தென்காசி , 
2013 பிப்ரவரி 12 . 


சு . பாலகிருஷ்ண ன் , 
துணைப்பதிவாளர் . 


டி .எஸ் . 50 . தென்காசி செங்கோட்டை தாலுகா , நகராட்சி பேரூராட்சி துப்புரவு மற்றும் இதர பணியாளர்கள் 

கூட்டுறவு சிக்கன நாணயச் சங்கம் . 

(ந .க . 1681 /2013 வி .ச.) 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) ( பி ) - ன் கீழ் திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , டி . எஸ் . 50. 
தென்காசி - செங்கோட்டை தாலுகா , நகராட்சி பேரூராட்சி துப்புரவு மற்றும் இதர பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணயச் 
சங்கத்தினை தென்காசி கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் கலைக்க உத்தரவு இட்டுள்ளார் . மேற்படி சட்டப்பிரிவு 
138 (1) - ன்கீழ் தென்காசி துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் (நுகர்வோர் கூட்டுறவு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


டி .டி . 99 . தென்காசி ஊராட்சி ஒன்றியப் பகுதி ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு 

சிக்கன நாணயச் சங்கம் . 

(ந .க . 1685/2013 வி .ச.) 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி வட்டம் , 
டி .டி . 99 . தென்காசி ஊராட்சி ஒன்றிய பகுதி ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணயச் சங்கத்தினை 
தென்காசி கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் கலைக்க உத்தரவு இட்டுள்ளார் . மேற்படி சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் தென்காசி 
துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( நுகர்வோர் கூட்டுறவு ) மேற்படி சங்கத்தின் கலைத்தல் அலுவலராக 
நியமிக்கப்பட்டுள்ளார் . 


தென்காசி , 
2013 மே 31 . 


சு . பாலகிருஷ்ணன் , 
துணைப்பதிவாளர் . 


கே . வி . ஐ . திருப்பூர் ஏ15 . முத்துச்செட்டிபாளையம் பருப்பு நவதான்யம் மற்றும் பருப்பு பவுடர் உற்பத்தி மற்றும் 
பதப்படுத்துதல் தொழிலாளர் தொழிற் கூட்டுறவு சங்கத்தின் , பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க . எண் . 3497 / 2000/சி .) 


முத்துச்செட்டிபாளையம் பருப்பு நவதான்யம் மற்றும் பருப்பு பவுடர் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் தொழிலாளர் தொழிற் கூட்டுறவு 
சங்கம் , 30 - 9 - 1994 தேதி பதிவு செய்யப்பட்டு 5 - 10 - 1994 - ந் தேதி பணி துவங்கியது . 

இச்சங்கம் எந்தநோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக செயல்படாமல் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படாமலும் 
உறுப்பினர்கள் சங்கத்தினை செயல்படுத்திட முன்வராததாலும் அச்சங்கத்தை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 
137(2)(பி ) - ன்கீழ் கலைத்து முடித்து ஆணையிடப்பட்டும் துணைப் பதிவாளர் /உதவி இயக்குநர் ( கதர்கிராமத் தொழில்கள்) திருப்பூர் 
செயல்முறை ஆணை எண் 3497 / 2001/சி , நாள் 23 - 1 - 2012 - ன்படி சங்க பதிவினை இரத்து செய்து உத்திரவிடப்படுகிறது . 


திருப்பூர் , 
2013 ஜூன் 4 . 


வி . வி . ரவிக்குமார் , 
துணைப்பதிவாளர்/உதவி இயக்குநர் , 

கதர் கிராம தொழில்கள் . 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழ் ஜே . ஜே . 573 , 
கேசவராஜப்பேட்டை விவசாய சேவை கூட்டுறவு சங்கத்தின் பதிவினை 

இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் . 3521/2001 / அ9(1). ) 


( கலைப்பு எண் 1/2007/இ .1) 
முதன்மை வருவாய் அலுவலர் , காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கடிதம் ந .க . 3521/2001/ அ9 , நாள் 17 - 9 - 2007 - ன்படி 
ஜே . ஜே . 573 , கேசவராஜப்பேட்டை விவசாய சேவை கூட்டுறவு சங்கத்தினை இறுதி முடிவு கூடுதல் குறித்த அறிக்கை ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு மேற்படி கலைக்கப்பட்ட ஜே . ஜே . 573 , கேசவராஜப்பேட்டை விவசாய சேவை கூட்டுறவு சங்கத்தின் பதிவு எண் 
1993 ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பரிவு 140(1)- ன்கீழ் ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

இந்த ஆணை 22 - 10 - 2007 முதல் நடைமுறைக்கு வருகின்றது . இந்த ஆணை எனது கையொப்பமும் அலுவலக முத்திரையிட்டு 
2007 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22 - ம் நாள் வழங்கப்படுகிறது . 


திருத்தணி , 
2007 அக்டோபர் 22 . 


மா . குழந்தைவேலு , 
துணைப்பதிவாளர் . 


காஞ்சிபுரம் , 
2013 ஜூன் 15 . 


ஜோ . அ . ராஜ்நந்தினி 

துணைப்பதிவாளர் / 
முதன்மை வருவாய் அலுவலர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


